GOVERNMENT OF TAMIL NADU 

2019 


[Regd . No . TN /CCN /467 /2012 -14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Rs. 1 .60 Paise . 


RE 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


GOVERN 


LARE 


NAD 


RUTH 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE 


UMPHS 


VE TRIUM 


No . 8 ] 


CHENNAI, WEDNESDAY , FEBRUARY 20 , 2019 

Maasi 8 , Vilambi, Thiruvalluvar Aandu - 2050 


Part VI — Section 3 (b ) 
Notifications issued by Quasi - Government bodies and 

Public Sector undertakings . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages. 


தமிழ்நாடு மின் தொடரமைப்புக் கழகம் 


பொது நிர்மாண வட்டம் / மதுரை 


14 - 16 


DTP - V1- 3 (b ) (8 ) 


[ 13 ] 


14 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 3 ( b ) 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


தமிழ்நாடு மின் தொடரமைப்புக் கழகம் 
பொது நிர்மாண வட்டம் / மதுரை 

அறிவிக்கை 
( Lr No. ACE/ GCC/ MDUIAEE /MONID .NO . 183/2019 ) 


No. VI- 3 (b )/6/ 2019 . 

இவ்வறிக்கை பொது மக்களின் நலன் கருதி 2003 - ஆம் ஆண்டின் மின்சார சட்டம் பிரிவு 185 - ன்கீழ் உட்பிரிவு (2 ) ( a) 
வின்படி ஏற்கனவே தந்தி துறைக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி மின்சாரத்தை கொண்டு செல்ல 2003 - ம் ஆண்டு மின்சார 
பிரிவு 164 - ன்கீழ் வாரியத்திற்கு இந்திய மின்சார சட்டத்தின் கீழ் அனுமதி வழங்கியுள்ளது . 

தமிழ்நாடு மாநிலம் மதுரை, திண்டுக்கல் , இராமநாதபுரம் , சிவகங்கை , தேனி, நாகர்கோவில் , திருநெல்வேலி , தூத்துக்குடி, விருதுநகர் 
மாவட்டங்களின் கூடுதல் மின்சுமையை நிறைவு செய்வதற்காக கீழ்க்கண்ட இடங்களில் புதிதாக துணை மின் நிலையம் அமைக்கவும் , 
அவற்றோடு சேர்ந்த மின்பாதைகளையும் 2017 - 2018ஆம் ஆண்டு மற்றும் வரும் 2018 - 2019 ஆண்டுகளில் நிறுவுவதற்கு தமிழ்நாடு மின்சார 
வாரியத்திடம் அனுமதி பெற்றும் உள்ளது . 


வ . எண் 


துணை மின்நிலையம் மற்றும் மின்பாதை 


மின்பாதை 
நீளம் கி . மீ . 


மின்பாதை 
அழுத்தம் 


மொத்த 
மதிப்பீடு 
( லட்சத்தில் ) 


( 2) 


( 3) 


(4 ) 
110 கி . வோ . 


1 . 00 


58 . 49 


2 . 


4 .00 


110 கி . வோ . 


233 .96 


3 . 


5. 00 


110 கி . வோ . 


292 . 45 


4 . 


ஏற்கனவே உள்ள முப்பந்தல் 110 கி . வோ . துணை மின் நிலையத்திலிருந்து 
புதிதாக அமையவுள்ள முப்பந்தல் 230 கி . வோ . துணை மின் நிலையம் வரை 110 
கி . வோ . இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் ஒற்றைச்சுற்று மின் பாதை அமைத்தல் . 

ஏற்கனவே உள்ள ஆரல்வாய்மொழி 110 கி . வோ . துணை மின் நிலையத்திலிருந்து 
புதிதாக அமையவுள்ள முப்பந்தல் 230 கி . வோ . துணை மின் நிலையம் வரை 110 
கி . வோ . இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் ஒற்றைச்சுற்று மின் பாதை அமைத்தல் . 

ஏற்கனவே உள்ள கண்ணநல்லூர் 110 கி . வோ . துணை மின் நிலையத்திலிருந்து 
புதிதாக அமையவுள்ள முப்பந்தல் 230 கி . வோ . துணை மின் நிலையம் வரை 110 
கி . வோ . இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் ஒற்றைச்சுற்று மின் பாதை அமைத்தல் . 

ஏற்கனவே உள்ள பழவூர் 110 கி . வோ . துணை மின் நிலையத்திலிருந்து புதிதாக 
அமையவுள்ள முப்பந்தல் 230 கி . வோ . துணை மின் நிலையம் வரை 110 கி . வோ . 
இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் ஒற்றைச்சுற்று மின் பாதை அமைத்தல் . 

ஏற்கனவே உள்ள 230 கி . வோ . வழுதூர் - அழகர்கோவில் மின்பாதையிலிருந்து 
புதிதாக 230 கி . வோ . இரட்டைச் சுற்று மின் கோபுரத்தில் இரட்டைச் சுற்று மின் 
பாதையில் ஜீப்ரா மின் கடத்தியை பொருத்தி , உப்பூர் சிறப்பு அனல் மின் நிலையம் 
வரை மின்பாதை அமைத்தல் . 

ஏற்கனவே உள்ள 110 கி . வோ . செம்பட்டி - ரெங்கநாதபுரம் மின்பாதை - 
II - லிருந்து புதிதாக அமைக்கப்படவுள்ள நல்லமனார்கோட்டை 110 கி . வோ . துணை 
மின் நிலையத்திற்கு 110 கி . வோ . இரட்டைச் சுற்று மின் கோபுரத்தில் இரட்டைச் 
சுற்று மின் பாதையில் பான்தர் மின் கடத்தியை பொருத்தி மின்பாதை அமைத்தல் . 


8 .00 


110 கி . வோ . 


467 .92 


20 . 00 


230 கி . வோ . 


2045 . 80 


3.00 


110 கி . வோ . 


198 .69 


7 . 


20 .00 


230 கி . வோ . 


1845 .80 


ஏற்கனவே உள்ள 230 கி . வோ . செண்பகராமன்புதூர் - சங்கனேரி இரட்டைச் 
சுற்று மின் கோபுரத்தில் இரட்டைச் சுற்று மின் பாதையில் உள்ள மின் கோபுரம் 
எண்கள் . 342 - 343 - ல் இருந்து , புதிதாக 230 கி . வோ . இரட்டைச்சுற்று மின் 
கோபுரம் மற்றும் மின் பாதை அமைத்து , அதில் ஜீப்ரா மின் கடத்தியை பொருத்தி , 
மருந்துகோட்டை வரை மின்பாதை அமைத்தல் . 


10 . 00 


230 கி . வோ . 


11357 . 50 


மருந்துகோட்டையிலிருந்து புதிதாக அமைக்கப்படவுள்ள தக்கலை 230/110 
கி . வோ . துணை மின் நிலையத்திற்கு புதிதாக 230 கி . வோ . 1x1200 sq . mm . 
இரட்டைச் சுற்று XLPE மின் வடத்தினை பூமிக்கடியில் பொருத்தி மின்பாதை 
அமைத்தல் . 


Feb . 20, 2019] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


15 


வ . எண் 


துணை மின்நிலையம் மற்றும் மின்பாதை 


மின்பாதை 
நீளம் கி . மீ . 


மின்பாதை 
அழுத்தம் 


மொத்த 
மதிப்பீடு 
( லட்சத்தில் ) 


( 2) 


(4) 


( 3) 
51 . 00 


230 கி . வோ . 


3878.04 


புதிதாக 230 கி . வோ . இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் ஒற்றைச் சுற்று 
மின்பாதையில் ஜீப்ரா மின் கடத்தியினை பொருத்தி , சமூகரெங்காபுரம் 400 /230 
110 கி . வோ . துணை மின் நிலையத்திலிருந்து மருந்துகோட்டை வரை மின்பாதை 
அமைத்தல் . 


230 கி . வோ . 


6425 .90 


மருந்துகோட்டையிலிருந்து புதிதாக அமைக்கப்படவுள்ள தக்கலை 230 கி . வோ . 10 .00 
( GIS S . S . ) துணை மின் நிலையத்திற்கு புதிதாக 230 கி . வோ . 1x1200 sq .mm 
ஒற்றைச் சுற்று XLPE மின் வடத்தினை பூமிக்கடியில் பொருத்தி மின்பாதை 
அமைத்தல் . 


15 


110 கி . வோ . 


99 . 35 


புதிதாக அமைக்கப்படவுள்ள தக்கலை 230 கி . வோ . துணை மின் 
நிலையத்திலிருந்து 110 கி . வோ . இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் இரட்டைச் 
சுற்று மின்பாதையில் பான்தர் மின் கடத்தியை பொருத்தி , மின் கோபுரங்கள் : 
A , D , B & C வரை மின்பாதை , 110 கி . வோ . தக்கலை - கோதையார் - 1, 110கி . வோ . 
தக்கலை - இரயில்வே டிராக்ஷன் , 110கி . வோ . தக்கலை - கோதையார் - 2 , 
110 கி . வோ . தக்கலை - கருங்கல் மற்றும் 110கி . வோ . தக்கலை - தக்கலை 
மின்பாதைகளுக்காக அமைத்தல் . 


6 . 954 


110 கி . வோ . 


460 .56 


மின் கோபுரம் : E - லிருந்து , புதிதாக 110 கி . வோ . இரட்டைச்சுற்று மின் 
கோபுரத்தில் இரட்டைச் சுற்று மின்பாதையில் பான்தர் மின் கடத்தியை பொருத்தி , 
இரயில்வே டிராக்ஷன் துணை மின் நிலையத்திற்கு வழங்கப்பட்டு வருகின்ற மின் 
பாதையினை 110 கி . வோ . தக்கலை - இரயில்வே டிராக்ஷன் மின்பாதை மற்றும் 
110 கி . வோ . தக்கலை - கருங்கல் மின்பாதைகளாக பிரித்து மின்பாதை அமைத்தல் . 

ஏற்கனவே உள்ள 110 கி . வோ . இரட்டைச் சுற்று மின் கோபுரத்தில் ஒற்றைச் 
சுற்று மின்பாதை பான்தர் மின் கடத்தியை பொருத்தி சேரமங்கலம் வரை மின் 
பாதையினை அமைத்தல் . 


13 . 


7 .64 


110 கி . வோ . 


78.84 


14 . 


0 . 4 


110 கி . வோ . 


4 .13 


ஏற்கனவே உள்ள மின் கோபுரம் எண் . 57 - லிருந்து செம்பொன்விளை 
110 கி . வோ . துணை மின் நிலையம் வரை 110 கி . வோ . இரட்டைச் சுற்று மின் 
கோபுரத்தில் கூடுதலாக 110 கி . வோ . மின்பாதையினை அமைத்தல் . 


15 . 00 


230 கி . வோ . 


1534. 35 


புதிதாக 230 கி . வோ . அபிஷேகபட்டி - உதயத்தூர் இரட்டைச்சுற்று மின் 
கோபுரத்தில் இரட்டைச் சுற்று மின்பாதையில் ஜீப்ரா மின் கடத்தியினை பொருத்தி , 
நாங்குனேரி 230/ 110 கி . வோ . துணை மின் நிலையத்திற்கு உள்வெளி மின்பாதை 
அமைத்தல் . 

புதிதாக 230 கி . வோ . இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் ஒற்றைச் சுற்று 
மின்பாதையில் ஜீப்ரா மின் கடத்தியினை பொருத்தி , சமூகரெங்காபுரம் 400 கி . வோ . 
துணை மின் நிலையத்திலிருந்து புதிதாக அமைக்கப்படவுள்ள நாங்குனேரி 230 /110 
கி . வோ . துணை மின் நிலையத்திற்கு மின்பாதை அமைத்தல் . 


16 . 


30 .00 


230 கி . வோ . 


2581 .20 


17 . 


0 .50 


110 கி . வோ . 


92 .64 


புதிதாக அமைக்கப்படவுள்ள நாங்குனேரி 230 /110 கி . வோ . துணை மின் 
நிலையத்தில் இருந்து Common Point - C வரை புதிதாக 110 கி . வோ . பல்வகைசுற்று 
மின் கோபுரத்தில் மூன்று சுற்று மின்பாதையில் பான்தர் மின் கடத்தியினை 
பொருத்தி மின்பாதை , 110 கி . வோ . நாங்குனேரி - மேலக்கல்லூர் மின்பாதைகள் 
- I & II மற்றும் 110 கி . வோ . நாங்குனேரி - களக்காடு மின்பாதைகளுக்காக 
அமைத்தல் . 

புதிதாக அமைக்கப்படவுள்ள நாங்குனேரி 230/ 110 கி . வோ . துணை மின் 
நிலையத்தில் இருந்து Common Point - B வரையிலும் , Common Point - C - யில் 
இருந்து Common Point -D வரையிலும் (0.5 கி . மீ + 7 .83 கி .மீ ) , புதிதாக 110 
கி . வோ . இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் இரட்டைச் சுற்று மின்பாதையில் பான்தர் 
மின் கடத்தியினை பொருத்தி மின்பாதை , 110 கி . வோ . நாங்குனேரி - சங்கனேரி 
மின்பாதைகள் - I & II மற்றும் 110 கி . வோ . நாங்குனேரி - மேலக்கல்லூர் - || 
மற்றும் 110 கி . வோ . நாங்குனேரி களக்காடு மின்பாதைகளுக்காக அமைத்தல் . 


18 . 


8 . 33 


110 கி . வோ . 


551. 70 


16 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 3(b ) 


வ . எண் 


துணை மின்நிலையம் மற்றும் மின்பாதை 


மின்பாதை 
நீளம் கி . மீ . 


மின்பாதை 
அழுத்தம் 


மொத்த 
மதிப்பீடு 
( லட்சத்தில்) 


( 5) 


19 . 


22 .67 


110 கி . வோ . 


1325 .97 


20 . 


7 . 44 


110 கி . வோ . 


435 .17 


புதிதாக 110 கி . வோ . இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் ஒற்றைச் சுற்று மின் 
பாதையில் பான்தர் மின் கடத்தியினை பொருத்தி Common Point - D - யிலிருந்து 
110 கி . வோ . மேலக்கல்லூர் துணை மின் நிலையம் வரை மின்பாதை , 110 கி . வோ . 
நாங்குனேரி - மேலக்கல்லூர் -|| மின் பாதைக்காக அமைத்தல் . 

புதிதாக 110 கி . வோ . இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் ஒற்றைச் சுற்று மின் 
பாதையில் பான்தர் மின் கடத்தியினை பொருத்தி , Common Point- D யிலிருந்து 
களக்காடு 110 கி . வோ . துணை மின் நிலையம் வரை மின்பாதை , 110 கி . வோ . 
நாங்குனேரி - களக்காடு மின் பாதைக்காக அமைத்தல் . 

புதிதாக 110 கி . வோ . இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் ஒற்றைச் சுற்று மின் 
பாதையில் பான்தர் மின் கடத்தியினை பொருத்தி , Common Point - B - யிலிருந்து 
சங்கனேரி 230 கி . வோ . துணை மின் நிலையம் வரை மின்பாதை , 110 கி . வோ . 
நாங்குனேரி - சங்கனேரி - || மின் பாதைக்காக அமைத்தல் . 


21 . 


34.34 


110 கி . வோ . 


2008 .55 


மேற்குறிப்பிட்ட திட்டங்களில் உயர் அழுத்த மின்பாதை செல்லும் வழியில் ஏதேனும் முறையீடுகள் இருந்தால் , விருப்பம் உள்ளவர்கள் 
இவ்வறிக்கை வெளியிட்ட நாளிலிருந்து இரண்டு மாதத்திற்குள் கீழ்க் கையொப்பமிட்ட அதிகாரியிடம் 2003 - ம் ஆண்டின் மின்சாரம் சட்டப் 
பிரிவின்படி தெரிவிக்கவேண்டும் . 


மதுரை, 
2019 பிப்ரவரி 14 . 


என் . சசிதரன் , 
மேற்பார்வை பொறியாளர் , 
பொது நிர்மாண வட்டம் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


